GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 3 . 20 Paise . 


E 
TAM 


MOMENTO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


ILNAD 


SGOVER 


ma 


PUBLISHED BY AUTHORITY 


LONE T * 


RIUMPHS 


No. 2 ] 


CHENNAI, WEDNESDAY , JANUARY 9 , 2013 
Margazhi 25 , Nandhana , Thiruvalluvar Aandu - 2043 


Part II — Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


ANIMAL HUSBANDRY, DAIRYING AND FISHERIES DEPARTMENT 


Acquisition of Lands — Amendment to Notifications 


. 


. 


. 


. 


30 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 


Notifications under the Indian Stamp Act 


Provision for the Consolidation of duty Chargeable in respect of issue of H Series Non - convertible Redeemable 

Secured Debentures by the New Link Overseas Finance Limited in the State of Tamil Nadu . 


Provision for the Consolidation of duty Chargeable in respect of Issue of Debentures by M /s. Apollo Hospitals 

Enterprise Limited 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT. 


Employees State Insurance Act — Exemption to the Development Consultants Private Limited , 

Chennai for certain period 


30 -31 


Disputes between Workmen and Managements referred to the Labour Courts for Adjudication .. 


31 - 36 


D . T.P . - 11-2 (2 ) — 1 


[ 29 ] 


30 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 75 ,000 / - (Rupees seventy five thousand only ) 
chargeable under the said Act in respect of issue of “ H ” 
Series Non - convertible Redeemable Secured Debentures 
by the New Link Overseas Finance Limited in the State of 
Tamil Nadu . 


ANIMAL HUSBANDRY, DAIRYING AND FISHERIES 

DEPARTMENT 
Acquisition of Lands 

Amendment to Notifications 
[Letter No . 21731/ FS -4 / 12 -2, Animal Husbandry , Dairying 

and Fisheries (FS -6 ), 26th December 2012 .] 
No.||( 2 )/AHDF /53/2013 . — In the Schedule to the notification 
under Section 4 ( 1 ) of the Land Acquisition Act, 1894 (Central 
Act 1 of 1894) published with Animal Husbandry , Dairying 
and Fisheries Department G . O . (Ms) No . 173, Animal 
Husbandry , Dairying and Fisheries (FS - 4 ) Department, 
dated 8 - 10 -2012 published at page 561 and 562 of Part 11 
Section 2 of the Tamil Nadu Government Gazette , dated 
17th October 2012 in respect of the lands to be acquired for 
the Tamil Nadu Fisheries University at Nagore Village 
( S .No. 67 /3A and others measuring an extent of 19 .69 .0 hectares 
of wet lands and in S .No .72 /3A and others measuring an extend 
of 2 .79 . 0 hectares of dry land ) of Nagapattinam Taluk and 
District. The following errata are issued . 

ERRATA 


Provision for the Consolidation of duty Chargeable in 

respect of Issue of Debentures by M /s . Apollo Hospitals 

Enterprise Limited under the Act. 
[G . O . Rt. No. 1030 , Commercial Taxes and Registration 

(J1) , 19th December 2012 . ] 


No . II( 2 ) /CTR /55 /2013 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section ( 1) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the 
consolidation of duty of Rs. 25 , 00 ,000 /- (Rupees twenty 
five lakhs only ) chargeable under the said Act in respect 
of issue of Debentures by M /s . Apollo Hospitals Enterprise 
Limited bearing Serial Nos. 2001 to 3250 . 


C . JAYARAMAN , 

Deputy Secretary to Government. 
LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Exemption to the Development Consultants Private Limited , 

Chennai for certain period under the Employees State 
Insurance Act. 


In the Notification 

Against, Royat, wet, R . S .No.71/ 1 , in the name for 
“ A /m Ayyanar Koil Presently Trustee” “ read ” A / m Ayyanar 
Koil Present Trustee.” 

Against, Royat, dry , R . S .No . 72 /3E , in the name for 
“ Krishnamoorthy Tyyer, son of Thiyagaraju lyyer” read" 
" Krishnamoorthy Tyyer, son of Thiyagaraja Tyyer”. 

In S .No. 43, Against, Royat, dry , in R . S .No. 72/H1, in 
the boundaries for “ East by 72 /511” read East by 
“ R . S . No. 72/5 | 1” . 

Against, Royat, dry , R . S .No. 72/5H3, in the boundaries for 
“ East by R . S .No.513 read “ East by 72 /5 | 3" . 

Against, Royat, dry, R . S . No. 72 /511, read 
R . S .No. 72/5 | 1" . 

Against, Royat, dry , R . S . No. 72 /513 , read 
R . S .No . 72 /5 | 3 ". 

Against, Royat, wet, R . S .No. 73 /4 , in the name for 
“ A /m Ramasamy Perumal Koil Presently Trustee " read 
A / m Ramasamy Perumal Koil Present Trustee". 


[G . O . (D ) No . 605 , Labour and Employment (L1) , 

19th December 2012 , Margazhi 4 , Thiruvalluvar Aandu 
2043. 7 


No. 1l ( 2 )/LE / 56 / 2013 . - In exercise of the powers 
conferred by Section 87 read with Section 91 - A of the 
Employees State Insurance Act, 1948 (Central Act XXXIV 
of 1948 ), the Governor of Tamil Nadu hereby exempts the 
Development Consultants Private Limited , Chennai from 
the operation of the Said Act for the period of one year 
from the date of issue of order. 

1. The above exemption is subject to the following 
conditions. namely : 


GAGANDEEP SINGH BEDI, 

Secretary to Government. 
COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 
Notifications under the Indian Stamp Act. 
Provision for the Consolidation of duty chargeable in 

respect of issue of H Series Non - convertible 
Redeemable Secured Debentures by the New Link 
Overseas Finance Limited in the State of Tamil Nadu 
under the Act. 
[G . O . Rt. No. 1029, Commercial Taxes and Registration 

( J1), 19th December 2012 .] 
No. II ( 2 )/CTR /54/ 2013 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section (1 ) of Section 9 of 


(a ) The aforesaid management wherein the 

employees are employed shall maintain a 
Register showing the names and designations 

of the exempted employees . 
(b ) Notwithstanding the exemption , the employees 

shall continue to receive such benefits under the 
said Act to which they mighthave become entitled 
to on the basis of the contributions paid prior to 
the date from which exemption granted by this 
Notification operates . 
The contribution for the exempted period , if 

already paid shall not be refunded . 
2 . The employer of the said management shall submit 
in respect of the period during which that management was 
subject to the operation of the said Act (hereinafter referred 
to as “ the said period ") returns in such form and containing 


(C ) 


Jan . 9 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


31 


such particulars as were due from it in respect of the said சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
period under the Employees State Insurance ( General ) கருதுவதாலும் . 
Regulations , 1950 . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
3 Any Social Security Officer appointed by the Corporation அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
under sub -section ( 1) of Section 45 of the said Act or other 
official authorized in this behalf shall, for the purpose of: 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10 (1) ( c ) பிரிவிலும் , 10 (1 ) (d ) பிரிவின் வரம்பு 
( ) verifying the particulars contained in any return 
submitted under sub -section ( 1 ) of Section 44 of 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
the said Act for the said period ; or 

ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் தொழிலாளர் 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ascertaining whether registers and records were ஆணையிடுகிறார் . 
maintained as required by the Employees state 
Insurance (General) Regulations , 1950 for the said 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2A ) 
period ; or 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் தொழிலாளர் 
ascertaining whether the employees continue to be நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
entitled to the benefits provided by the employer in 
cash and in kind being benefits in consideration of 

இணைப்பு 
which exemption is being granted under this 
Notification ; or 

எழுவினா 
( iv ) | ascertaining whether any of the provisions of the திரு . ஜி . கிருஷ்ண ன் , முகவர் என்பவருக்கு ஆண்டு ஊதிய 

said Act had been complied with during the period உயர்வினை ஓர் ஆண்டிற்கு பின்விளைவுகளின்றி நிறுத்தம் செய்து 
when such provisions were in force in relation to வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற் 
the said workshops and stores be empowered to — சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 


( a ) require the principal or immediate employer to furnish 
to him such information as he may consider necessary ; or 


ஆமெனில் அவருக்கு கிடைக்க தக்க நிவாரணம் என்ன ? 


எஸ் . ஆர். எப் . லிமிடெட் , விராலிமலை , 

புதுக்கோட்டை மாவட்டம் 


( b ) enter any management , office or other premises 
occupied by such principal or immediate employer at any 
reasonable time and required any person found in charge 
thereof to produce to such Social Security Officer or other 
official and allow him to examine such documents , books and 
other documents relating to the employment of persons and 
payment of wages or to furnish to him such information as 
he may consider necessary ; or 


(c ) examine the principal or immediate employer his agent 
or servant, or any persons found in such management office 
or other premises , or any person when the said Social Security 
Officer or other official has reasonable cause to believe to have 
been an employee; or 

( d ) make copies of or take extracts from any register , 
account book or other document maintained in such 
management office or other premises . 


[ அரசாணை (டி ) எண் 532 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி2 ) த் துறை , 29 நவம்பர் 2012 , கார்த்திகை 14 , திருவள்ளுவர் 
ஆண்டு- 2043 .) 

No . II ( 2 )/LE/58/ 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , புதுக்கோட்டை மாவட்டம் , 
விராலிமலையில் உள்ள எஸ் . ஆர் . எப் . லிமிடெட் , என்ற 
நிர்வாகத்திற்கும் , புதுக்கோட்டை மாவட்டம் , விராலிமலை எஸ் . ஆர் . 
எப் . லிமிடெட் IFB எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10 (1 ) (c ) பிரிவிலும் , 10 (1) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருச்சி தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சி 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


MOHAN PYARE , 
Principal Secretary to Government. 


Disputes between Workmen and Managements referred 

to the Labour Courts for Adjudication . 


தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் , 

திருவண்ணாமலை 


இணைப்பு 


[ அரசாணை (டி ) எண் 523 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி2) த் துறை , 23 நவம்பர் 2012 , கார்த்திகை 8 , திருவள்ளுவர் 
ஆண்டு - 2043 .) 


எழுவினா 


கோரிக்கை எண் 3 


No . II ( 2 )/LE /57 / 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , திருவண்ணாமலை , மின் 
உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் , என்ற நிர்வாகத்திற்கும் , 
திருவண்ணாமலை மின் பகிர்மான வட்டம் , தமிழ்நாடு 
மின்சார தொழிலாளர் சம்மேளனம் , என்ற தொழிற் 


தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு கணக்காண்டிற்கும் 
Customary Bonus ஆக ரூ . 1000 / - வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 


32 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 (2A ) 
லிமிட்ெட , திருநெல்வேலி . 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 
[ அரசாணை ( டி ) எண் 565 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
( பி1) த் துறை , 11 டிசம்பர் 2012 , கார்த்திகை 26 , திருவள்ளுவர் 
ஆண்டு - 2043. ] 

இணைப்பு 


No . II ( 2 ) /LE/59/ 2013. - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , ஓட்டுநர் திரு . ஏ . வேலாயுதம் என்பவரின் ஊதிய உயர்வினை 
நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எதிர்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் ஓராண்டுக்கு நிறுத்தி வைத்து 
எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 22 - 3 - 2004 அன்று நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
கருதுவதாலும் ; 

ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை 
1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

லிமிடெட் , திருநெல்வேலி . 
சட்டம் XIV /1947 ) 10 (1 ) ( c ) பிரிவிலும் , 10(1) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

[ அரசாணை (டி ) எண் 581, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் 

( பிரத் துறை , 17 டிசம்பர் 2012 , மார்கழி 2 , திருவள்ளுவர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ஆண்டு - 2043.) 
ஆணையிடுகிறார் . 

No . II ( 2 )/LE /61 / 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 

நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
இணைப்பு 

கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
எழுவினா 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நடத்துனர் திரு . எஸ் . சோமு (2272 ) என்பவரை 30 நாட்கள் 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
தற்காலிக வேலை நீக்கம் செய்து நிர்வாகம் பிறப்பித்த சட்டம் XIV/ 1947 ) 10(1) ( c ) பிரிவிலும் , 10(1) (d ) பிரிவின் வரம்பு 
12 - 3 - 2007 - ந் தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் 

நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

ஆணையிடுகிறார் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2A ) 
கோட்டம் - | , திருநெல்வேலி . 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 
( அரசாணை ( டி ) எண் 569, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
( பி1) த் துறை , 12 டிசம்பர் 2012 , கார்த்திகை 27 , திருவள்ளுவர் 

இணைப்பு 
ஆண்டு - 2043.) 

எழுவினா 
No . II( 2 ) /LE/ 60/ 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

ஓட்டுநர் திரு . ஐ . சுப்பிரமணியன் என்பவரின் ஊதிய உயர்வினை 
கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 

எதிர்காலத்தில் பாதிக்காத வகையில் ஆறு மாதத்திற்கு நிறுத்தி 
நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் (சிஐடியு) , 

வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 15 - 3 - 2008 தேதியிட்ட உத்தரவினை 
திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 

ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

நியாயமானதா ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

ஆமெனில் , உரிய உத்திரவு பிறப்பிக்கவும் . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

[ அரசாணை ( டி ) எண் 582 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
சட்டம் XIV /1947 ) 10(1 ) ( c ) பிரிவிலும் , 10(1 ) ( d ) பிரிவின் வரம்பு 

( பி1) த் துறை , 17 டிசம்பர் 2012 , மார்கழி 2 , திருவள்ளுவர் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

ஆண்டு - 2043. ) 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் 

No . || ( 2 )/LE/ 62 / 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
ஆணையிடுகிறார் . 

கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 


Jan . 9 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


33 


1947 ஆம் ஆண்டு (C)பிரிவிலும் , களைக் கொண்டு தமிழ் 


வேள அதிகாது .திருநெல்ம் 
என்று 


நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே நியாயம்தானா ? 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; [ அரசாணை (டி ) எண் 587 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி1) த் துறை , 17 டிசம்பர் 2012 , மார்கழி 2 , திருவள்ளுவர் 
1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

ஆண்டு - 2043. ) 
சட்டம் XIV / 1947 ) 10 (1 ) ( c ) பிரிவிலும் , 10(1) (d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடுNo . II( 2 )/ LE / 64/ 2013. - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
ஆணையிடுகிறார் . 

நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 

எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

கருதுவதாலும் ; 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
எழுவினா 

சட்டம் XIV / 1947 ) 10(1 ) ( c ) பிரிவிலும் , 10(1 ) (d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
ஓட்டுநர் திரு . பி . பரமசிவன் (5339 ) என்பவரின் ஊதிய 

ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் 
உயர்வினை எதிர்காலத்தில் பாதிக்கும் வகையில் இரண்டு வருட 

நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
காலத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 30 - 3 - 2005 
நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2A ) 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 

தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 585 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி1) த் துறை, 17 டிசம்பர் 2012 , மார்கழி 2 , திருவள்ளுவர் 

இணைப்பு 
ஆண்டு - 2043.) 

எழுவினா 
No . II(2 )/LE/ 63 /2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் ஓட்டுநர் திரு . வி . முத்தையா ( 3990 ) என்பவருக்கு ஊதிய 
கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , உயர்வினை ஒரு வருடம் பாதிக்கும் வகையில் நிர்வாகம் வழங்கிய 
நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து தண்டனை உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது [ அரசாணை ( டி ) எண் 590 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

( பி1) த் துறை , 17 டிசம்பர் 2012 , மார்கழி 2 , திருவள்ளுவர் 

ஆண்டு - 2043. ] 
1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10 (1) ( c ) பிரிவிலும் , 10(1 ) (d ) பிரிவின் வரம்பு No . II ( 2 )/LE/ 65 / 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
ஆணையிடுகிறார் . 

எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) 

கருதுவதாலும் ; 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10 (1 ) ( c ) பிரிவிலும் , 10(1 ) (d ) பிரிவின் வரம்பு 
எழுவினா 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் 
நடத்துனர் திரு . பி . பழனி (991) என்பவரின் ஊதிய உயர்வினை நீதிமன்றத் தீர்ப்பத்து அனுப்பப்பட வேண்டும் என 

நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
எதிர்காலத்தில் பாதிக்கும் வகையில் ஒரு வருடத்திற்கு நிறுத்தி 

ஆணையிடுகிறார் . 
வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 22 - 7 - 2007 நாளிட்ட உத்தரவினை 


34 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec. 2 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2A ) தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

லிமிடெட் , திருநெல்வேலி 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

[ அரசாணை ( டி ) எண் 593 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி1) த் துறை, 17 டிசம்பர் 2012 , மார்கழி 2 , திருவள்ளுவர் 
இணைப்பு 

ஆண்டு - 2043.) 

No . II ( 2 ) LE / 67 / 2013. - இந்த ஆணையின் இணைப்பில் 
எழுவினா 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
ஓட்டுநர் திரு . பி . மாடசாமி என்பவரின் ஊதிய உயர்வினை 

நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
எதிர்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் ஓராண்டுக்கு நிறுத்தி வைத்தும் , எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 
சேதாரத் தொகை ரூ . 486/ - ஐ சம தவணைகளில் பிடித்தம் செய்யவும் , சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
நிர்வாகம் பிறப்பித்த 27 - 11 - 2008 - ம் நாளிட்ட உத்தரவை ரத்து 

கருதுவதாலும் ; 
செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம்தானா ? 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
ஆமெனில் , உரிய உத்திரவு பிறப்பிக்கவும் . 

1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
ஸ்ரீ கிருஷ்ணகாந்த் டெக்ஸ்டைல்ஸ் , திண்டுக்கல் சட்டம் XIV / 1947 ) 10 (1 ) ( c ) பிரிவிலும் , 10 (1 ) (d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
[ அரசாணை ( டி ) எண் 591 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , இணைப்பில் 
( பி ) த் துறை , 17 டிசம்பர் 2012 , மார்கழி 2 , திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ள எழவினாவுடன் திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் 
ஆண்டு - 2043.) 

தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
No. II(2 )/LE/ 66/ 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , ஸ்ரீ கிருஷ்ணகாந்த் பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
டெக்ஸ்டைல்ஸ் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் , மதுரை மாவட்ட மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 
நூற்பு நெசவுத் தொழிலாளர் சங்கம் , மதுரை என்ற தொழிற் தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

இணைப்பு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

எழுவினா 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

ஓட்டுநர் திரு . அ . சிம்சன் ரத்தனசாமி (5461) என்பவரின் ஊதிய 
1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய உயர்வினை எதிர்காலத்தில் பாதிக்காத வகையில் ஓராண்டுக்கு 
சட்டம் XIV /1947 ) 10(1) ( c ) பிரிவிலும் , 10(1 ) (d ) பிரிவின் வரம்பு நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 2 - 1 - 2007 நாளிட்ட 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருச்சிராப்பள்ளி கோரிக்கை நியாயம்தானா ? 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் [ அரசாணை ( டி ) எண் 594 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து ( பி1) த் துறை , 17 டிசம்பர் 2012 , மார்கழி 2 , திருவள்ளுவர் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சிராப்பள்ளி ஆண்டு - 2043.) 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

No . II (2 )/LE / 68/2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
எழுவினா 

நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 

எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 
( அ ) திரு . டி . ராஜாமணி என்பவருக்கு 4 - 4 - 2011 - ம் தேதிக்கு சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
நிர்வாகம் ஊதியம் வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கருதுவதாலும் ; 
கோரிக்கை நியாயமானதுதானா ? 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
( ஆ ) திரு . டி . ராஜாமணி என்பவருக்கெதிராக 22 - 4 - 2011 மற்றும் 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
23 - 4 - 2011 ஆகிய இருதினங்களைத் தற்காலிக பணி நீக்கத்திலிருந்த சட்டம் XIV /1947 ) 10(1 ) ( c ) பிரிவிலும் , 10(1) (d ) பிரிவின் வரம்பு 

* 
காலமாகக் கருதி நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவினை ரத்து செய்து . நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
இந்நாட்களுக்கு ஊதியம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

ஆணையிடுகிறார் . 


Jan . 9 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


35 


தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்பு அளிக்குமாறும் நாளிலிருந்து 


நல்லை அரை லிாருள் தொ இந்த 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) [ அரசாணை ( டி ) எண் 596 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து ( பி ) த் துறை , 18 டிசம்பர் 2012 , மார்கழி 3 , திருவள்ளுவர் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி ஆண்டு - 2043 .) 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

No . || ( 2 ) /LE /70/ 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 

நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
எழுவினா 

எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
ஓட்டுநர் திரு. பி . மாடசாமி , என்பவரது ஊதியத்தில் ரூ . 25 / - ஐ கருதுவதாலும் ; 
ஒரே தவணையில் பிடித்தம் செய்யவும் , தற்காலிக வேலை நீக்கத்தில் 
இருந்த காலத்தை குறிப்பிட்ட தண்டனையாக வரைமுறைப்படுத்தியும் 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்புவது 
நிர்வாகம் பிறப்பித்த 20 - 12 - 2007 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய 

ப அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

சட்டம் XIV/ 1947 ) 10(1) (c ) பிரிவிலும் , 10(1 ) (d ) பிரிவின் வரம்பு 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் 595 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி ) த் துறை , 17 டிசம்பர் 2012 , மார்கழி 2 , திருவள்ளுவர் 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆண்டு- 2043.) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
No. II ( 2 )/LE/ 69 / 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 

கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் , மதுரை லிமிடெட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 

இணைப்பு 
நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 

எழுவினா 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

நடத்துனர் திரு . ஆர் . பால்ஜார்ஜ் ( 3908 ) என்பவரின் ஊதிய 

உயர்வினை 6 மாதங்களுக்கு திரண்ட பயனின்றி நிறுத்தி வைத்து 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது நிர்வாகம் வழங்கிய தண்டனை உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
சட்டம் XIV / 1947 ) 10(1) ( c ) பிரிவிலும் , 10(1) (d ) பிரிவின் வரம்பு 

ஸ்ரீ காடேரி அம்பாள் மில்ஸ் காரைக்குடி , சிவகங்கை 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

மாவட்டம் 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

[ அரசாணை (டி ) எண் 606, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
ஆணையிடுகிறார் . 

(பிரித் துறை , 19 டிசம்பர் 2012 , மார்கழி 4 , திருவள்ளுவர் 

ஆண்டு - 2043 . ] 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட No . II(2 )/LE /71/ 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சிவகங்கை மாவட்டம் , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தை 

காரைக்குடியில் உள்ள ஸ்ரீ காடேரி அம்பாள் மில்ஸ் நிர்வாகத்திற்கும் , 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

சிவகங்கை மாவட்டம் , தேவகோட்டையில் உள்ள காடேரி அம்பாள் 
மில்ஸ் அலுவலர்கள் பணியாளர்கள் சங்கம் என்ற தொழிற் 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
இணைப்பு 

கருதுவதாலும் ; 


எழுவினா 


ஓட்டுநர் திரு . ராதாகிருஷ்ணன் ( 6720 ) என்பவரின் ஊதிய 
உயர்வினை எதிர்காலத்தில் பாதிக்கும் வகையில் ஒரு வருடத்திற்கு 
நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 10 - 6 - 2004 நாளிட்ட 
உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயம்தானா ? 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10(1) ( c ) பிரிவிலும் , 10 (1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 


ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


36 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) 

இணைப்பு 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை தொழிலாளர் 

எழுவினா 
நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

திரு . சிசில்ராஜ் , நடத்துனர் (11301), திரு . சம்பத் , ஓட்டுநர் (11938 ) 
இணைப்பு 

ஆகியோரது வருடாந்திர ஊதிய உயர்வினை ஒரு வருட காலம் 

தொடர்விளைவுகளுடன் தள்ளிவைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
எழுவினா 

29 - 3 - 2005 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
அலுவலக பணியாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படும் ஊதிய 
விகிதத்துடன் ஒவ்வொரு மாதமும் கூடுதலாக அடிப்படை சம்பளம் 

ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
ரூ . 4 ,000 - மும் மற்றும் அதற்குரிய அகவிலைப்படி வழங்க வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் , 

வேலூர் 
ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் 

திருத்த அறிவிக்கை 
[ அரசாணை (டி ) எண் 608 , தொழிலாளர் மற்றும் 

[ அரசாணை ( டி ) எண் 552 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
வேலைவாய்ப்பு ( அ1) த் துறை, 19 டிசம்பர் 2012. ) 

( பி2) த் துறை , 6 டிசம்பர் 2012 , கார்த்திகை 21 , திருவள்ளுவர் 
No . II ( 2 )/LE/ 72 / 2013 . - இந்த ஆணையின் இணைப்பில் ஆண்டு- 2043 .) 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சென்னை மாநகர 
போக்குவரத்துக் கழகம் என்ற நிர்வாகத்திற்கும் , அரசாங்க 

அரசாணை (டி ) எண் 291, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
போக்குவரத்து ஊழியர் சங்கம் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 

( பி2) த் துறை , நாள் 29 செப்டம்பர் 2011 வெளியீடு எண் 39 , நாள் 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

அக்டோபர் 19 , 2011 , பக்கம் எண் 367 , No. II(2)/ LE/ 434/ 2011 

அறிவிக்கையின் இணைப்பில் உள்ள எழுவினாவிற்கு பதிலாக 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது கீழ்க்கண்டவாறு திருத்தப்பட்ட எழுவினா வெளியிடப்படுகிறது : 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

No . II(2 )/LE /73/2013. - " 1994 முதல் நாளது தேதி வரை 
1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய அனைத்து தொழிலாளர்களுக்கும் வருடத்திற்கு 33 நாட்கள் ஈட்டிய 
சட்டம் XIV / 1947 ) 10 (1 ) ( c ) பிரிவிலும் , 10(1 ) (d ) பிரிவின் வரம்பு விடுப்பும் , 15 நாட்கள் மருத்துவ விடுப்பும் ஏற்கெனவே வழங்கி வந்தது 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு போல வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை தொழிலாளர் நியாயமானதுதானா ? 
நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

ஆம் எனில் தகுந்த உத்தரவுகள் பிறப்பிக்க . 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை தொழிலாளர் 

மோகன் பியாரே , 
நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


